﻿மதீனா திரும்புதல் அன்பு மற்றும் தியாகத்தின் அற்புதங்கள் 
-------
தியாகிகளை அடக்கம் செய்து, அல்லாஹ்வைப் புகழ்ந்து அவனிடம் பிரார்த்தனை புரிந்த பின், நபி (ஸல்) அவா்கள் மதீனா திரும்பினார்கள். போர் நடந்து கொண்டிருந்த போது இறைநம்பிக்கை கொண்ட ஆண்கள் புறத்தில் நிகழ்ந்ததைப் போன்று, திரும்பும் வழியில் இறைநம்பிக்கை கொண்ட பெண்கள் புறத்திலும் பல அற்புத நிகழ்ச்சிகள் நடந்தன. 
ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் எனும் பெண்மணி நபி(ஸல்) அவா்களை வழியில் சந்தித்தார். அவரிடம் அவருடைய சகோதரா் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் மரணமான செய்தி கூறப்பட்டது. அவா் 'இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன்” என்று கூறி, அவருக்காக பாவ மன்னிப்புத் தேடினார். பின்பு அன்னாரின் தாய்மாமன் ஹம்ஜா (ரழி) இறந்த செய்தியும் கூறப்பட்டது. அதற்கும் அவா் 'இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன்” என்று கூறி பாவ மன்னிப்புத் தேடினார். பின்பு அவரது கணவா் முஸ்அப் இப்னு உiமா் (ரழி) இறந்த செய்தி கூறப்படவே, அவா் தேம்பி அழலானார். அப்போது நபி (ஸல்) அவா்கள் 'ஒரு பெண்ணின் கணவன் அவளிடம் நீங்காத இடத்தைப் பெற்றிருக்கிறான்” என்று கூறினார்கள். (இப்னு ஹிஷாம்) தீனார் குடும்பத்தைச் சோ்ந்த ஒரு பெண்ணை முஸ்லிம்கள் வழியில் சந்தித்தார்கள். அந்தப் பெண்ணின் கணவரும், சகோதரரும், தந்தையும் போரில் கொல்லப்பட்டிருந்தார்கள். இவா்களின் மரணச் செய்தியை முஸ்லிம்கள் அவருக்குக் கூறினார்கள். ஆனால், அப்பெண்மணி 'அல்லாஹ்வின் தூதா் எப்படி இருக்கிறார்கள்?” என்று கேட்டார். முஸ்லிம்கள் 'இன்னாரின் தாயே! நீர் விரும்பியதைப் போன்று நபியவா்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள். எல்லாப் புகழும் அல்லாஹ்வுக்கே!” என்று கூறினார்கள். அதற்கு அந்தப் பெண் 'எனக்கு அவா்களைக் காட்டுங்கள். நான் அவா்களைப் பார்க்கவேண்டும்” என்றார். நபியவா்களைக் கண்குளிர பார்த்தப் பிறகு 'உங்களைப் பார்த்தப் பின்னால் எல்லா துன்பங்களும் எங்களுக்கு இலகுவானதே!” என்று அப்பெண்மணி கூறினார். 
வழியில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி: நபி (ஸல்) அவா்களை ஸஅது இப்னு முஆதின் தாயார் சந்தித்தார்கள். ஷஅது நபியவா்களுடைய குதிரையின் கடிவாளத்தைப் பிடித்தவாராக நடந்து வந்து கொண்டிருந்தார். 'அல்லாஹ்வின் தூதரே! இதோ... எனது தாய் வருகிறார்” என்றார். நபியவா்கள் 'நல்லபடியாக வரட்டும்” கூறி அவருக்காக நின்றார்கள. அவா் அருகே வந்தவுடன் அவரது மகன் அம்ர் இப்னு முஆத் (ரழி) இறந்ததற்கு ஆறுதல் கூறினார்கள். அதற்கு அப்பெண்மணி 'நபியே! உங்களை நல்ல நிலையில் பார்த்தவுடன் மற்ற அனைத்து சோதனைகளையும் நான் சிறியதாகவே கருதுகிறேன்” என்று கூறினார். பின்பு நபியவா்கள் உஹுத் போரில் கொல்லப்பட்டவா்களுக்காக பிரார்த்னை செய்துவிட்டு 'ஸஅதின் தாயே! நீர் நற்செய்தி பெற்றுக்கொள்! உஹுதில் கொல்லப்பட்டவா்களின் குடும்பத்தார்களுக்கு நற்செய்தி சொல்! அவா்கள் அனைவரும் சொர்க்கத்தில் தோழா்களாக உலவுகின்றனா். அவா்கள் குடும்பத்தார்களுக்காகவும் அவா்களின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும்” என்றார்கள். இதை கேட்ட ஸஅதின் தாயார் 'அல்லாஹ்வின் தூதரே! நாங்கள் பொருந்திக்கொண்டோம். மகிழ்ச்சி அடைந்தோம். இதற்க்குப் பின் யார் அவா்களுக்காக அழுவார்கள்! என்று கூறி, மேலும் 'அல்லாஹ்வின் தூதரே! எஞ்சியிருக்கும் அவா்களது உறவினா்களுக்காக நீங்கள் பிரார்த்னை புரியுங்கள்” என்றார். நபியவா்கள் 'அல்லாஹ்வே! இவா்களின் மனக் கவலையைப் போக்குவாயாக! இவா்களது சோதனைகளை நிவா்த்தி செய்வாயாக! எஞ்சி உள்ளவா்களுக்கு அழகிய பகரத்தைத் 
தருவாயாக!” என்று பிரார்த்தித்தார்கள். (அஸ்ஸீரத்துல் ஹல்பிய்யா) 
ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம், பிறை 7 சனிக்கிழமை மாலை நபி(ஸல்) அவா்கள் மதீனா வந்தடைந்தார்கள்.  
பிறகு குடும்பத்தாரைச் சந்தித்து தனது வாளை மகள் பாத்திமாவிடம் கொடுத்து 'இதிலிருந்து இரத்தத்தைக் கழுவி வை! அல்லாஹ்வின் மீது ஆணையாக! இது எனக்கு இன்று உண்மையாக உழைத்தது” என்றார்கள். பின்பு அலியும் தனது வாளை பாத்திமாவிடம் கொடுத்து 'இதனை கழுவி இதிலிருந்து இரத்தத்தை அகற்றிவிடு. அல்லாஹ்வின் மீது ஆனையாக! இன்றைய தினம் இது எனக்கு உண்மையாக தொண்டாற்றி விட்டது” என்றார்கள். 'நீ போரில் உண்மையாக தொண்டாற்றியதைப் போலவே உன்னுடன் ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் மற்றும் அபூ துஜானாவும் உண்மையாக தொண்டாற்றினார்கள்” என்றார்கள். (இப்னு ஹிஷாம்) 
முஸ்லிம்களில் எழுபது நபா்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பெரும்பாலான அறிவிப்புகள் கூறுகின்றன. அதன் விவரமாவது: 
முஹாஜிர்களில் 4 நபா்கள்¢ யூதா்களில் 1 நபா்¢ கஸ்ரஜ் இனத்தவா்களில் 41 நபா்கள்¢ அவ்ஸ் இனத்தவா்களில் 24 நபா்கள். (மொத்தம் 70 நபா்கள்) 
இணைவைப்பவா்களில் கொல்லப்பட்டவா்களின் எண்ணிக்கையை இப்னு இஸ்ஹாக் (ரஹ்) இருபத்து இரண்டு என்று கூறுகிறார். ஆனால், போர் சம்பந்தபட்ட அறிவிப்புகள் அனைத்தையும் நன்கு ஆராய்ந்து பார்க்கும்போது முப்பத்து ஏழு போ்கள் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிகிறது, உண்மையை அல்லாஹ்வே அறிவான் (இப்னு ஹிஷாம், ஃபத்ஹுல் பாரி) 

மதீனாவில் அவசர நிலை
----------------- 
ஹிஜ்ரி 3 ஷவ்வால் 8, ஞாயிறு இரவு உஹுதிலிருந்து திரும்பிய பின் களைப்பும் அசதியும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தும் முஸ்லிம்கள் பாதூகாப்புடனே அன்றிரவை கழித்தனா். அதாவது, மதீனாவின் தெருக்களிலும், அதன் வாயில்களிலும் வீரா்கள் பாதுகாப்புக்காக நின்றிருந்தனா். நபி(ஸல்) அவா்களின் பாதுகாப்பிலும் ஒரு பிரிவினா் ஈடுபட்டிருந்தனா். எத்திசையிலிருந்தும் எதிரிகள் மூலம் ஆபத்து நிகழலாம் என்று அவா்கள் சந்தேகப்பட்டதால் இவ்வாறு விழிப்புணா்வுடன் இருந்தனா்.  
